றிவாஷ்டகம்‌ 


உ 
சிவமயம்‌ 


ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


॥ ளக ॥ 


॥ மரிவாஷ்டகம்‌ ॥ 


தமிழ்‌ உரை: 
D:. ந. கங்காதரன்‌ 11.&, M.Litt., PhD. 

ர்‌ பாராால்‌ எம்‌ எள்‌ 

ஸார்‌ எனா னை | 
ஏஏ ன Weed 

டே (ட 

re Went எானிளனி? ॥ 2 ॥ 
ப்ரபு-ம்‌ ப்ராணநாத:ம்‌ விபு-ம்‌ விற்வநாத:ம்‌ 

ஜக”ந்நாத:நாத:ம்‌ ஸதா£னந்த*பா“ஜம்‌ | 


ப*வத்‌* ப*வ்யபூ*தேங்வரம்‌ பூ4தநாத:ம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே ॥ 1 ॥ 


1. பிரபுவானவரும்‌, ஆருயிர்த்‌ தலைவரும்‌, பெருந்தகையும்‌, உலகனைத்தையும்‌ 
ஆள்பவரும்‌ உலகின்‌ தலைவரான திருமாலுக்கும்‌ தலைவரும்‌, எப்பொழுதும்‌ ஆனந்தத்‌ 
துக்கு உறைவிடமானவரும்‌, முக்காலத்திற்கும்‌ அதிபதியானவரும்‌, பூத கணங்களின்‌ 
தலைவரும்‌, மங்களமானவரும்‌, நன்மை பயப்பவரும்‌, சம்புவெனப்படுபவருமான 
ஈசானரை (சிவபிரானை வணங்குகின்றேன்‌. 


சிவம்‌ என்றால்‌ மங்களஸ்வரூபி. சங்கரன்‌ என்பது நன்மையைச்‌ செய்பவர்‌ 
என்ற பொருள்‌ தரும்‌. சம்பு என்றால்‌ சுகத்துக்கு இருப்பிடமானவர்‌. பிரபு என்னும்‌ 
சொல்லிற்கு வல்லமையுள்ளவர்‌ அல்லது காப்பவர்‌ என்று பொருள்‌. விபு என்னும்‌ 
சொல்லற்கும்‌ ஏறக்குறைய அதே பொருளாகும்‌. மேலும்‌ வருமிடங்களில்‌ இச்சொற்க 
ளுக்கு இவ்வாறே பொருள்‌ கொள்க. 


ள்‌ எண்‌ Try ॥ 2 ॥ 


றிவாஷ்டகம்‌ 


க“லே ருண்ட*மாலம்‌ தனெள ஸர்வஜாலம்‌ 
மஹாகாலகாலம்‌ க“ணேஸஹாதி:பாலம்‌ | 
ஜடாஜட மங்கோ:சரங்கை:ர்விறயாலம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே£ ॥ 2 ॥ 


2. தலையற்ற உடலைக்‌ கழுத்தில்‌ மாலையாயணிந்தவரும்‌, அரவக்‌ கூட்டங்க 
ளைத்‌ தன்னுடலில்‌ அணிந்தவரும்‌, காலனுக்கும்‌ காலனானவரும்‌, ஆனைமுகத்தோ 
னுக்குத்‌ தலைவனும்‌, சடை முடியில்‌ தடையுற்ற அலைகளினால்‌ (கங்கையின்‌ அலை 
கள்‌) சிறந்து விளங்குபவரும்‌, மங்களமானவரும்‌, நன்மைபயப்பவரும்‌, சம்பு எனப்படு 
பவருமான ஈசானரை வணங்குகின்றேன்‌. 


"மஹாகாலகால” என்னும்‌ சொல்லை, பிரளய காலத்தில்‌ சிவனைக்‌ குறிக்கும்‌ 
மஹாகாலராகவும்‌ மற்றும்‌ கால வடிவானவர்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. 


எரர்‌ எனவரா௭ர்‌ AH | 
Sf erat weet 
ள்‌ Tent TYAS ॥ 3 ॥ 
முதா£மாகரம்‌ மண்டுனம்‌ மண்டயந்தம்‌ 
மஹாமண்ட:லம்‌ பாஸ்மபூ4ஷாத*ரம்‌ தம்‌ | 


அநாதி:ம்‌ ஹ்யபாரம்‌ மஹாமோஹமாரம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே ॥ 3 ॥ 


3. மகிழ்ச்சிக்கு உறைவிடமானவரும்‌, அழகுக்கு அழகூட்டுபவரும்‌, சிறந்து 
ஒளிர்பவரும்‌, சாம்பலை அணிகலனாக அணிந்தவரும்‌, தொன்று தொட்டு இருப்பவ 
ரும்‌, முடிவற்றவரும்‌, கொடிய மயக்கத்தைக்‌ களைபவரும்‌, மங்களமானவரும்‌. 
நன்மை பயப்பவரும்‌, சம்பு எனப்படுபவருமான ஈசானரை வணங்குகின்றேன்‌. 


மண்டனம்‌ மண்டயந்தம்‌' என்னும்‌ இரு சொற்களுக்கு அணிகலன்களை 
அணிந்து சிறந்து காட்சி அளிப்பவர்‌ என்று பொருள்‌. தோற்றம்‌, முடிவு இவ்விரண்டு 
மற்றவர்‌ சிவனார்‌. உலகப்பொருள்களின்‌ மீது பற்று என்னும்‌ மிக்க கொடிய 
மயக்கத்தைக்‌ களைபவரும்‌ அவரே. 


ள்‌ Tent TYAS ॥ உ ॥ 


றிவாஷ்டகம்‌ 


தடாதோ*நிவாஸம்‌ மஹாட்டாஹாஸம்‌ 
மஹாபாபநாமம்‌ ஸதா” ஸுப்ரகாமம்‌ | 

கி£ரீமம்‌ க£௫ணேமம்‌ ஸுரேமம்‌ மஹேமம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே£ ॥ 4 ॥ 


4. தடத்தினடியில்‌ வசிப்பவரும்‌, மிகவும்‌ அச்சுறுத்தும்‌ சிரிப்பை உடையவரும்‌, 
பெரும்‌ பாவங்களை அழிப்பவரும்‌, எப்பொழுதும்‌ நன்கு ஒளிர்பவரும்‌, மலைக்கரசனும்‌, 
கணங்களுக்குத்‌ தலைவரும்‌, தேவர்களுக்கு அதிபரும்‌, மிகச்சிறந்த தலைவரும்‌, 
மங்களமானவரும்‌, நன்மை பயப்பவரும்‌ சம்பு எனப்படுபவருமான ஈசானரைப்‌ 
போற்றுகின்றேன்‌. 


'தடம்‌' என்னும்‌ சொல்லிற்கு மலைச்‌ சரிவு, ஆகாயம்‌, கரை முதலிய பொருள்‌ 
கள்‌ உண்டு. சிவனார்‌ கைலாயத்தில்‌ வசிப்பவராதலாலும்‌ கைலாசம்‌ வானளாவி 
நிற்பதாலும்‌ வானத்தின்‌ முகட்டில்‌ கைலையில்‌ வசிப்பவர்‌ என்று கொள்ளலாம்‌. 


Trt எள்‌ எனைன | 

ள்‌ ற்‌ FTEYATTAATS ॥ ட ॥ 
கி”ரிந்த்‌“ராத்மஜாஸங்க்‌“ ௬ஹீதார்த*தே“ஹம்‌ 

கி“ரெள ஸம்ஸ்தி“தம்‌ ஸர்வதா“ (ஆஸன்னகே “ஹம்‌ | 


பரப்‌*ரஹ்மப்‌£ரஹ்மாதி? பி:ர்வந்த்‌”யமானம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே ॥ 5 ॥ 


5. மலைமகளினால்‌ தன்‌ உடலில்‌ ஒரு பகுதி ஆக்ரமிக்கப்பட்டவரும்‌, மலையில்‌ 
உறைபவரும்‌, எப்பொழுதும்‌ மயானத்தில்‌ இருப்பவரும்‌, பரப்ரம்ம வடிவினரும்‌, 
நான்முகன்‌ முதலானவர்களால்‌ வணங்கப்‌ பெற்றவரும்‌, மங்களமானவரும்‌, நன்மை 
பயப்பவரும்‌, சம்புவெனப்படுபவருமான ஈசானரைப்‌ போற்றுகின்றேன்‌. 


“ஸர்வதாஸன்ன கேஹம்‌” என்னும்‌ சொற்றொடரில்‌ ஆஸன்ன என்னும்‌ 
சொல்‌ சாகப்போகிறவனைக்‌ குறிக்கிறது; கேஹம்‌ என்றால்‌ வீடு என்று பொருள்‌ 
ஆகையால்‌ மயானத்தில்‌ இருப்பவர்‌ என்று பொருள்‌ கூறப்பட்டுள்ளது. 

௫ rei ள்‌ 
ஊரா சார்‌ வார | 
ள்‌ எானிளளி? ॥ 6 ॥ 


றிவாஷ்டகம்‌ 


கபாலம்‌ த்ரிமரஜலம்‌ கராப்‌*யாம்‌ த“தா“னம்‌ 
பதா:ம்போ-ஜனம்ராய காமம்‌ த*தா£னம்‌ | 

ப£லீவர்த*யானம்‌ எுராணாம்‌ ப்ரதாசனம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே£ ॥ 6 ॥ 


6. மண்டை ஓட்டையும்‌, திரிதலத்தையும்‌ தனது கைகளில்‌ தாங்குபவரும்‌, 
திருவடித்‌ தாமரைகளை வணங்குபவருக்கு விரும்பியதைக்‌ கொடுப்பவரும்‌, எருதை 
வாகன முதன்மையானவரும்‌, தேவர்களில்‌ முதன்மையானவரும்‌, மங்களமானவ 
ரும்‌, நன்மை பயப்பவரும்‌, சம்புவெனப்படுபவருமான ஈசானரைப்‌ போற்றுகின்றேன்‌. 


ர்‌ என ELE 
எண்கள்‌ என எனின்‌ 

Tre Went எானிளளி? ॥ © ॥ 
றரச்சந்த்‌“ரகா“த்ரம்‌ க“ணானந்த: பாத்ரம்‌ 

த்ரிநேத்ரம்‌ பவித்ரம்‌ த*னேமஸ்ய மித்ரம்‌ | 
அபர்ணாகலத்ரம்‌ ஸதா: ஸச்சரித்ரம்‌ 

ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு*மீமமானமீடே ॥ 7 ॥ 


7. சரத்ருதுவின்‌ (இலையுதிர்‌ கால) நிலவையொத்த உடலை உடையவரும்‌, 
குணங்களுக்கு உறைவிடமானவரும்‌, முக்கண்ணரும்‌, புனிதமானவரும்‌, குபேரனு 
க்கு நண்பரும்‌, அபர்ணேயை மனைவியாய்‌ உடையவரும்‌, வினோதமான நடத்தை 
உடையவரும்‌, மங்களமானவரும்‌, நன்மை பயப்பவரும்‌, சம்புவெனப்படுபவருமான 
ஈசானரைப்‌ போற்றுகின்றேன்‌. 


சரத்ருது என்பது ஐப்பசி, கார்த்திகை என்ற இரண்டு மாதங்கள்‌ அடங்கிய 
காலத்தைக்‌ குறிக்கும்‌. இதனை இலை யுதிர்‌ காலம்‌ எனவும்‌ கூறுவர்‌. 


'அபர்ணே' என்பது மலைமகளின்‌ ஒரு பெயர்‌. சிவனாரை அடையத்‌ தவமியற் 
றியபொழுது தானாகக்‌ கிடைத்த காய்‌, கனி, சருகுகளைக்‌ கொண்டு உயிர்வாழ்ந்த 
மலைமகள்‌ பின்னர்‌ அதையும்‌ துறந்தமையால்‌ 'அபர்ணை என்றழைக்கப்பட்டாள்‌. 
'பர்ணம்‌' என்றால்‌ இலை 'அபர்ணம்‌' என்றால்‌ அதுவுமற்ற என்று பொருள்‌. 

எச்‌ ஏன்‌ என ரொ | 
ஊர்‌ ஊர்‌ TA TE 
ள்‌ எானிளரி? ॥ ௪ ॥ 


றிவாஷ்டகம்‌ 


ஹரம்‌ ஸர்பஹாரம்‌ சிதாபூ*“விஹாரம்‌ 
பவம்‌ வேத*ஸாரம்‌ ஸதா: நிர்விகாரம்‌ | 
ம்மறயானே வஸந்தம்‌ மனோஜம்‌ த“ஹந்தம்‌ 
ஸிவம்‌ மாங்கரம்‌ மம்பு£மீமமானமீடே£ ॥ 8 ॥ 


8. (இன்னல்களைப்‌) போக்குபவரும்‌, அரவத்தை அணிகலனாக உடையவரும்‌, 
சிதையினின்று தோன்றிய (சாம்பலை) அணிந்தவரும்‌, வாழ்க்கைச்‌ சுழலத்‌ தோற்று 
விப்பவரும்‌. மாறுதல்‌ மறைகளின்‌ ஸாரமானவரும்‌, எப்பொழுதும்‌ எதுவுமற்றவரும்‌, 
மயானத்தில்‌ வசிப்பவரும்‌, காமனை எரித்தவரும்‌, மங்களமானவரும்‌, நன்மைபயப்ப 
வரும்‌, சம்புவெனப்படுபவருமான ஈசானரைப்‌ போற்றுகின்றேன்‌. 


ad a: WTA எ: Wea: 
எணண எரா: | 
எரர்‌ எர்‌ என்‌ களர்‌ 
TATE: எளான எள்‌ Tafa ॥ 6 ॥ 
ஸ்தவம்‌ ய: ப்ரபா“தே நர: மரலபாணே: 
படேத்‌ ஸர்வதா” பார்க“பா*வானுரக்த: | 
ஸ புத்ரம்‌ த*னம்‌ தா“ன்யமித்ரம்‌ கலத்ரம்‌ 
விசித்ரை: ஸமாராத்‌*ய மோக்ஷம்‌ ப்ரயாதி ॥ 9 ॥ 
9. சூலத்தைக்‌ கையில்‌ தரித்தவரின்‌ மீதான இந்தத்‌ துதியை எவனொருவன்‌ 
சிவனாரிடம்‌ ஈடுபாடு கொண்டவனாக விடியற்காலையில்‌ படிக்கின்றனோ, அவன்‌ 


புத்திரப்‌ பேறு, செல்வம்‌, தானியம்‌, நண்பர்கள்‌, அழகிய மனைவி முதலியன யாவும்‌ 
பெற்றுப்‌ பின்னர்‌ மோக்ஷத்தை அடைகின்றான்‌. 


யர்க்கன்‌ என்பது சிவபிரானின்‌ திருப்பெயர்களில்‌ ஒன்று, (தன்னை 
வழிபடுவோர்களது) பாவங்களை வறுத்தெடுத்து அழிப்பவர்‌ என்பது பொருள்‌. 


குறிப்பு - பாம்பின்‌ நடையை ஒத்த அமைப்புடைய புஜங்க பிரயாதம்‌ என்னும்‌ 
விருதீதத்தில்‌ அமைந்துள்ள இந்த அரிய ஸ்தோத்திரத்தை அருளியது யார்‌ எனத்‌ 


தெரியவில்லை. 
sf Pre எண ॥ 


॥ இதி மபிவாஷ்டகம்‌ ஸம்பூர்ணம்‌ ॥ 


சிவாஷ்டகம்‌ முற்றிற்று. 
சிவம்‌ 


